World Christian Fellowship 
www.wcflondon.com 


wcflondon(@egmail.com 


Heaven on வரத 


வேத வசனம்‌ போதுமானது 05 


நவீனகால கிறிஸ்தவர்களில்‌ இல்லாதது எது? 
* வேதாகமம்‌ படிப்பது, 

வேதத்திறகு கீழ்படிவது, 

அதில்‌உள்ளது போல்‌ வாழ்வது, 

வேதத்தை போதிப்பது மற்றும்‌ 

வேதத்தை பறை சாற்றுவது. 


VY VY YY 


இதற்கான காரணம்‌ அவர்கள்‌ வேதத்தின்‌ நிறைவு 
தன்மையை, அது போதுமானது என்பதை பற்றிய சத்தியத்தை 
புரிந்து கொள்ளாததுதான்‌. 


சங்கீதம்‌ 19 மற்றும்‌ 119 


சங்கீதம்‌ / எழுதிய தாவீது வாழ்க்கையின்‌ எல்லா 
உச்சத்தையும்‌, தேவையையும்‌, ஏற்றஇறக்கததையும்‌, 
போராட்டத்தையும்‌, சோதனைகளையும்‌, பிரச்சனைகளையும்‌ 
மற்றும்‌ உபததிரவங்களையும்‌ பார்த்தவர்‌ அதை இவரை 
போல்‌ ஒரு சில மனிதர்கள்தான்‌ பார்த்து இருக்க முடியும்‌. 


தாவீது மனித உணர்ச்சியின்‌ ஆழத்திலிருந்து பேசும்‌ ஒரு 
மனிதர்‌, ஆனால்‌ தேவனுடைய வார்த்தையில்‌ முழுமையான 


போதுமானதன்மையைக்‌ காண்கிறார்‌. 


இநத சங்கீதததை மூன்று பகுதிகளாகப்‌ பிரிப்போம்‌! 


1. தேவனை அவருடைய உலகம்‌ மூலம்‌ அறிவது 

2. தேவனை அவருடைய வார்த்தையின்‌ மூலம்‌ அறிவது 

3. தேவனின்‌ வழியில்‌ வாழ்வதன்‌ மூலம்‌ அவரை 
அறிவது 


தேவனுடைய உலகம்‌- வசனங்கள்‌ [1-0 
தேவனுடைய வார்த்தை- வசனங்கள்‌ 7-// 
தேவனுடைய வழி- வசனங்கள்‌ 12-14 


தேவனின்‌ வார்த்தையைப்‌ பார்ப்போம்‌ வசனங்கள்‌ 7 முதல்‌ 1]. 


கர்த்தருடைய வேதம்‌ குறைவற்றதும்‌, ஆத்துமாவை 
உயிர்ப்பிக்றெதுமாயிருகதெது; கர்த்தருடைய சாட்சி 
சத்தியமும்‌, பேதையை ஸஞானியாக்குகிறதுமாயிருககிறது. 
8. கர்த்தருடைய நியாயங்கள்‌ செம்மையும்‌, இருதயத்தைச்‌ 
சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருககிறது; கர்த்தருடைய கற்பனை 
தூய்மையும்‌, கண்களைத்‌ தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது. 
9. கர்த்தருக்குப்‌ பயப்படுகிற பயம்‌ சுத்தமும்‌, என்றைக்கும்‌ 
நிலைக்கிறதுமாயிருக்கிறது; கர்த்தருடைய நியாயங்கள்‌ 
உண்மையும்‌, அவைகள்‌ அனைத்தும்‌ நீதியுமாயிருக்றைது. 
10. அவைகள்‌ பொன்னிலும்‌, மிகுந்த பசும்பொன்னிலும்‌ 
விரும்பப்படத்தக்கதும்‌, தேனிலும்‌ தேன்கூட்டிலிருந்து 
ஒழுகும்‌ தெளிதேனிலும்‌ மதுரமுள்ளதுமாய்‌ இருகீகிறது. 
11. அன்றியும்‌ அவைகளால்‌ உமது அடியேன்‌ 
எச்சரிக்கப்படுகிறேன்‌; அவைகளைக்‌ 
கைக்கொள்ளுகிறதினால்‌ மிகுந்த பலன்‌ உண்டு. 


வசனங்கள்‌ 7-9 
தேவனுடைய வார்த்தையின்‌ ஆறு அளவுருக்கள்‌ 


தலைப்பு பண்புகள்‌ பயன்கள்‌ 

Law Perfect Converts the Soul 

வேதம்‌ குறைவற்றது | ஆத்துமாவை 
உயிர்ப்பிக்கிறது 

Testimony Sure Makes wise 

சாட்சி சத்தியம்‌ பேதையை 
ஞானியாக்குறைது 

Statute Right Rejoice the heart 

நியாயங்கள்‌ | செம்மை இருதயத்தைச்‌ 

விதி, சட்டம்‌, சந்தோஷிப்பிக்கிறது 

சாசனம்‌ 

Commandment | Clear Enlighten eyes 

கற்பனை தூய்மை கண்களைத்‌ தெளிவிக்கிறது 

Fear Clean Endures forever 

பயம்‌ சுத்தம்‌ என்றைக்கும்‌ நிலைக்கிறது 

Judgement True Altogether righteous 

நியாயங்கள்‌ | உண்மை அனைத்தும்‌ 
நீதியுமாயிருகீகிறது 


இநத மூன்று வசனங்களிலும்‌ “கர்த்தருடைய “என்ற 
வார்த்தையை ஆறு முறை பார்க்கமுடியும்‌. 


கர்த்தருடைய கற்பனை, 
கர்த்தருடைய சாட்௪, 

கர்த்தருடைய நியாயங்கள்‌, 
கர்த்தருடைய கட்டளைகள்‌, 
கர்த்தருக்கு பயப்படும்‌ பயம்‌ மற்றும்‌ 
கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு. 


ஒகே 02 வ 


இநத வார்த்தைகளின்‌ ஆதாரம்‌ கர்த்தராகிய தேவனிடமிருந்து 
மட்டுமே என்பதை நாம்‌ தெளிவாகக்‌ காணலாம்‌! தேவனின்‌ 
உடன்படிக்கை பெயரான யெகோவா என்ற பெயர்‌ தேவ 


வார்த்தையின்‌ நிறைவு தன்மையை காட்ட ஆறுமுறை 
பயன்படுத்தப்பட்டுள்ளது. 
ஆவிக்குரிய எல்லா தேவைக்கும்‌ வேதம்‌ போதுமானது என்று 


தேவனே கூறும்‌ சொந்த சாட்சி தான்‌ சங்கீத புத்தகம்‌. 


கர்த்தருடைய கற்பனை, 
கர்த்தருடைய சாட்‌ ௪, 
கர்த்தருடைய நியாயங்கள்‌, 


கூ 12 வவ 


கர்த்தருடைய கட்டளைகள்‌, 


5. கர்த்தருக்கு பயப்படும்‌ பயம்‌ 


வ, கர்த்தருக்குப்‌ பயப்படுகிற பயம்‌ சுத்தமும்‌, என்றைக்கும்‌ 
நிலைக்தெதுமாயிருகறைது. 


பரிசுத்த வேதாகமத்தின்‌ ஒரு பொருளாக தேவனின்‌ வார்த்தை 
இங்கே "பயம்‌" என்று அழைக்கப்படுகிறது. 


தாவீது அதை என்‌ செய்கிறார்‌? 
தேவனுடைய வார்த்தை பயத்தை அல்லது தேவனின்‌ 
அற்புதத்தை வெளிப்படுத்துவதாகும்‌! 


தேவனை பற்றிய ஆச்சரியமான மற்றும்‌ அற்புதமான 
விஷயங்களை நாம்‌ அறிந்து கொள்ளும்போது, அது ஒரு 
மரியாதைக்குரிய பிரமிப்பை / பயத்தைத்‌ தருகிறது, நம்மை 
வணங்குவதற்கு ஈர்க்றெது. 


தேவனுக்கு பயம்‌, பிரமிப்பு அல்லது மரியாதை அல்லது 
வழிபாட்டை உருவாக்க வேதம்‌ விரும்புறெது. எனவே, இது 


தேவனுக்கு பயப்படும்‌ பயம்‌ என கூறப்படுகிறது. 


மனித ஆத்மாவின்‌ பழக்கம்‌ ஆராதிப்பதே, நாம்‌ யாரை 
ஆராதிக்க வேண்டும்‌, எப்படி ஆராதிக்க வேண்டும்‌ என்று 


வேதம்‌ நமக்கு அறிவுறுத்துறெது. ஆராதனை குறித்து 
விரிவான ஆய்வு ஏற்கனவே செய்துள்ளோம்‌. 


கர்த்தருக்குப்‌ பயப்படுதல்‌, “தூய்மையானது. ” 
கிரேக்க வார்த்தை “தாஹிர்‌” இன்‌ அர்த்தம்‌ 

டசி தூய்மையற்ற தன்மை இல்லாமை, 
அசுதீதம்‌ இல்லாதது, 
களங்கம்‌ இல்லாதது, 
முழுமை இல்லாமை இல்லை. 
பாவத்தால்‌ கறைபடாத, 
தீயவை இல்லாமல்‌, 


ஊழல்‌ இல்லாமல்‌, மற்றும்‌ 


ட ல்‌ ட ல்‌ அற்‌ அ ஆ ஆ 


பிழை இல்லாமல்‌. 


இது மனிதனின்‌ தீய கற்பனைகளுக்கு மிகவும்‌ மாறுபட்டது. 
தேவனுடைய வார்த்தை மிகவும்‌ சுத்தமாக இருக்கிறது, இதில்‌ 
ஒரு சிறிய அளவு கறை அல்லது பகுதி அல்லது தீமை கூட 
இல்லை. 


சங்கீதம்‌ 12:06, கர்த்தருடைய சொற்கள்‌ மண்‌ குகையில்‌ ஏழுதரம்‌ 
உருக்க, புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த 
சொற்களாயிருக்திறது. 


வார்த்தை மிகவும்‌ தூய்மையானது, புனிதமானது, 
பரிசுத்தமானது, பாவத்திலிருந்து பிரிக்கப்பட்டுள்ளது. 
இப்போது ஒரு கணம்‌ இதை மனிதனின்‌ வார்த்தைகளுடன்‌ 
ஒப்பிடுங்கள்‌! 


* நீங்கள்‌ எப்போதும்‌ மனிதனின்‌ வார்த்தையை நம்ப 
முடியாது. 

* நீங்கள்‌ எப்போதும்‌ தேவனுடைய வார்த்தையை 
நம்பலாம்‌. 


அது என்றென்றும்‌ நிலைதீதிருக்கும்‌. 


நீங்கள்‌ அதை எப்போதும்‌ பின்பற்றலாம்‌. 


இது எப்போதும்‌ நம்பகமானது. 
அது ஜீவனுள்ள வார்த்தையும்‌ நிதீதிய வார்த்தையும்‌ ஆகும்‌. 


1 பேதுரு 1:23, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, 
என்றென்றைக்கும்‌ நிற்கிறதும்‌ ஜீவனுள்ளது மான 
தேவவசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும்‌ 
ஜெநிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. 


சங்கீதம்‌ 119:89, கர்த்தாவே, உமது வசனம்‌ என்றென்றைக்கும்‌ 
வானங்களில்‌ நிலைத்திருக்கிறது. 


ஏசாயா 40:8, புல்‌ உலர்ந்து பூ உதிரும்‌; நமது தேவனுடைய 
வசனமோ என்றென்றைக்கும்‌ நிற்கும்‌ என்பதையே 
சொல்லென்று உரைத்தது. 


தேவனுடைய வார்த்தை காலாவதியானது என்று பலர்‌ 
கூறுகின்றனர்‌ மேலும்‌ இது எங்கள்‌ தொலைபேசி அல்லது 
கணினி மென்பொருளைப்‌ போல புதுப்பிக்கப்பட வேண்டும்‌ 


என்று. 

ஆனால்‌ தேவனுடைய வார்த்தை தூய்மையானது, 
v குறைபாடு இல்லாமல்‌, 
டர பிழை இல்லாமல்‌, மற்றும்‌ 


V பாவம்‌ இல்லாமல்‌. 


எனவே, இதற்கு எந்த புதுப்பித்தலும்‌ 
தேவையில்லை. அது சரியாக உள்ளது. 


இந்த நாட்களில்‌ பரப்பப்பட்ட பொய்யை நாம்‌ நம்ப 


வேண்டுமா? 
அதை எழுதிய பரிசுத்த ஆவியானவரை விட அதிநவீன 
நபர்களால்‌ அதை வலுப்படுத்த வேண்டும்‌ என்று நாம்‌ நம்ப 
வேண்டுமா? 


இது ஒரு இதயத்தையும்‌ ஆன்மாவையும்‌ வாழ்க்கையையும்‌ 
சுத்திகரிக்க முடியும்‌ என்று நம்ப முடியவில்லையா? 


மக்கள்‌ தங்கள்‌ பாவத்திலிருந்து விடுபட ஒரு சூத்திரத்தைக 
கற்றுக்கொள்ள எங்காவது செல்ல வேண்டும்‌ என்று நீங்கள்‌ 
நம்ப வேண்டுமா? 

அல்லது உள்‌ சிகிச்சைமுறை வேண்டுமா? 

அல்லது சில பயிற்சியாளரால்‌ ஆன்மா சுத்திகரிப்பு நடக்க 
வேண்டுமா? 


மக்களை தங்கள்‌ பாவத்திலிருந்து விடுவிக்க தேவனுடைய 
வார்த்தை போதாது என்று மக்கள்‌ நம்புவதால்‌ இவை 
அனைததும்‌ நடக்கின்றன. 


தேவனுடைய வார்த்தை போதுமானது மற்றும்‌ சரியானது 
அது ஒரு இருதயத்தை சுத்தப்படுத்தும்‌ தேவை 
இல்லாதவற்றை வெளியேற்றும்‌. 


சங்கீதம்‌ 119:2-3,2. அவருடைய சாட்சிகளைக்‌ கைக்கொண்டு, 


அவரை முழு இருதயத்தோடும்‌ தேடுகிறவர்கள்‌ 


பாக்கியவான்கள்‌. 


3. அவர்கள்‌ அநியாயம்‌ செய்வதில்லை; அவருடைய வழிகளில்‌ 
நடக்கிறார்கள்‌. 


சங்கதம்‌ 119:9-11 வாலிபன்‌ தன்‌ வழியை எதினால்‌ 
சுத்தம்பண்ணுவான்‌? உமது வசனத்தின்படி தன்னைக்‌ 
காதீதுக்கொள்ளுகிறதினால்தானே. 

10. என்‌ முழு இருதயத்தோடும்‌ உம்மைத்‌ தேடுகிறேன்‌, என்னை 
உமது கற்பனைகளைவிட்டு வழிதப்பவிடாதேயும்‌. 

11. நான்‌ உமக்கு விரோதமாய்ப்‌ பாவஞ்செய்யாதபடிக்கு, உமது 
வாக்கை என்னிருதயத்தில்‌ வைத்து வைத்தேன்‌. 


சங்கீதம்‌ 119:38, உமக்குப்‌ பயப்படுகிறதற்கு ஏற்ற உமது 
வாக்கை உமது அடியேனுக்கு உறுதிப்படுத்தும்‌. 


சங்கீதம்‌ 119:67, நான்‌ உபத்திரவம்படுவதற்கு முன்‌ வழிதப்பி 
நடந்தேன்‌; இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையைக்‌ காத்து 
நடக்கிறேன்‌. 


சங்கீதம்‌ 119:101 உம்முடைய வசனத்தை நான்‌ காத்து 
நடக்கும்படிக்கு, சகல பொல்லாத வழிகளுக்கும்‌ என்‌ 
கால்களை விலக்குகிறேன்‌. 


சங்கீதம்‌ 119:172, உமது கற்பனைகளெல்லாம்‌ 
நீதியுள்ளவைகள்‌; ஆதலால்‌, என்‌ நாவு உம்முடைய வசனத்தை 


விவரிததுச்சொல்லும்‌. 


சுத்திகரிக்க வார்த்தை போதுமானது. 


* வாழ்க்கையை சுத்திகரிக்க இது போதுமானது. 
* இது நித்தியமாக பொருத்தமானது. 
* ஆத்மாவின்‌ சுத்திகரிப்புக்கு இது அவசியம்‌. 


6. கர்த்தருடைய நியாய தரப்பு 


கர்த்தருடைய நியாயங்கள்‌ 


வ, கர்த்தருடைய நியாயங்கள்‌ உண்மையும்‌, அவைகள்‌ 
அனைத்தும்‌ நீதியுமாயிருக்கிறது. 

"நியாயத்தீரப்புகள்‌” அல்லது "கட்டளைகள்‌” என்று 
அழைக்கப்படும்‌ தேவனுடைய வார்த்தை தெய்வீக தீர்ப்புகள்‌ 


என்று பொருள்படும்‌. 


எனவே நமக்கு 


தெய்வீக வழிமுறைகள்‌ கர்த்தருடைய கட்டளைகள்‌ 

தெய்வீக சாட்சி கர்த்தருடைய சாட்சி 

தெய்வீக கொள்கைகள்‌ கர்த்தருடைய சட்டங்கள்‌ 

தெய்வீக ஆணை கர்த்தருடைய ஆணைகள்‌ 

தெய்வீக ஆராதனை கர்த்தருக்கு பயப்படும்‌ 
பயம்‌ 

தெய்வீக தீர்ப்பு கர்த்தருடைய 
நியாயத்தீர்ப்பு 


பூமியெங்கும்‌ நீதிபதியின்‌ சிங்காசனத்திலிருநது தெய்வீக 
தீர்ப்புகள்‌. 


மனிதனின்‌ வாழ்க்கைக்கான தேவனின்‌ நீதி நிர்ணயம்‌ மற்றும்‌ 
நித்திய உச்ச நீிபதியிடமிருந்து நித்திய விடி என்பது தான்‌ 


வேதாகமம்‌. 


“அவருடைய வார்ததை உண்மை. ” 

நம்‌ சமுதாயததிலோ அல்லது பூமியின்‌ எந்தப்‌ பகுதியிலோ 
உள்ளவர்கள்‌ உண்மையைக்‌ கண்டுபிடிப்பது எவ்வளவு 
கடினம்‌? 


உண்மையை கண்டுபிடிப்பது என்ன ஒரு போர்‌ என்று 
உங்களுக்குத்‌ தெரியுமா? 

தேவன்‌ நமக்கு கொடுத்த வார்த்தை உண்மையானது. 

அது எப்போவுமே உண்மை தான்‌. 


எனவே, தேவனுடைய வார்த்தை எப்போதும்‌ 
* நம்பகமான 
* தொடர்புடைய, மற்றும்‌ 
* வாழ்க்கைக்கு பொருந்தும்‌. 
* இரட்சிப்புக்கு தேவனுடையவார்ததை 
போதுமானதாக இருந்தால்‌, 
ஒரு நபரின்‌ ஆன்மாவை முழுமையாக மாற்றுவதற்கு 
இது போதுமானதாக இருந்தால்‌, 
ஆவிக்குரிய வாழ்வின்‌ அனைத்து இறன்களுக்கும்‌ இது 
போதுமானதாக இருந்தால்‌, 
* வாழ்க்கையின்‌ துக்கங்களையும்‌ 


ஆ 


போராட்டங்களையும்‌ சமாளிக்க முழு மகிழ்ச்சியைக்‌ 
கொண்டு வர போதுமானதாக இருந்தால்‌, 
* காண்பதற்கு அரிய இருண்ட காரியங்களை புரிந்து 
கொள்ள உதுவுவதாய்‌ இருக்க, 
* அனைத்து பாவங்களையும்‌ சுதீதிகரிக்க 
போதுமானதாக இருந்தால்‌, மற்றும்‌ 
அது எப்போதும்‌ உண்மைதான்‌! 
தேவனுடைய வார்த்தை ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான மூல 
ஆதாரமாக உள்ளது. 


வேதத்தின்‌ உண்மைதீதன்மையின்‌ முடிவு: இது முற்றிலும்‌ 


நீதியானது! 
இது ஒரு முழுமையான விரிவான போதுமான உண்மை. 


10 


உபாகமம்‌ 4:2, நான்‌ உங்களுக்குக்‌ கற்பிக்கும்‌ உங்கள்‌ 
தேவனாகிய கர்த்தரின்‌ கட்டளைகளை நீங்கள்‌ 
கைக்கொள்ளும்படி, நான்‌ உங்களுக்குக்‌ கற்பிக்கிற 
வசனத்தோடே நீங்கள்‌ ஒன்றும்‌ கூட்டவும்‌ வேண்டாம்‌, அதில்‌ 
ஒன்றும்‌ குறைக்கவும்‌ வேண்டாம்‌. 


நீங்கள்‌ எதையும்‌ சேர்க்காதது நல்லது, அல்லது எதையும்‌ 
எடுக்காதது நல்லது. 

ஏன்‌? 

இது முற்றிலும்‌ விரிவானது மற்றும்‌ முழுமையானது. 


வெளிப்படுத்தல்‌ 22:/8-19, இந்தப்‌ புஸ்தகத்திலுள்ள 
தீர்க்கதரிசன வசனங்களைக்‌ கேட்கிற யாவருக்கும்‌ நான்‌ 
சாட்சியாக எச்சரிக்றெதாவது: ஒருவன்‌ இவைகளோடே 
எதையாகிலும்‌ கூட்டினால்‌, இந்தப்‌ புஸ்தகத்தில்‌ 
எழுதியிருக்கிற வாதைகளை தேவன்‌ அவன்மேல்‌ 
கூட்டுவார்‌ 19. ஒருவன்‌ இந்தத்‌ தீர்க்கதரிசன புஸ்தகத்தின்‌ 
வசனங்களிலிருந்து எதையாகிலும்‌ எடுத்துப்போட்டால்‌, 
ஜீவபுஸ்தகத்திலிருந்தும்‌, பரிசுத்த நகரத்திலிருந்தும்‌ இந்தப்‌ 
புஸ்தகத்தில்‌ எழுதப்பட்டவைகளிலிருந்தும்‌, அவனுடைய 
பங்கை தேவன்‌ எடுத்துப்போடுவார்‌. 


கர்த்தரிடமிருநது ஆசீர்வாதங்களைப்‌ பெற அவர்‌ எவ்வாறு 
வாழ வேண்டும்‌ என்று தேவன்‌ ராஜாவுக்கு 
அறிவுறுத்தல்களைக்‌ கொடுக்கும்போது 


உபாகமம்‌ 17:19-20, இந்த நியாயப்பிரமாணத்தின்‌ எல்லா 
வார்த்தைகளையும்‌, இந்தக்‌ கட்டளைகளையும்‌ கைக்‌ 
கொண்டு, இவைகளின்‌ படி செய்வதற்காகத்‌ தன்‌ 
தேவனாகிய கர்த்தருக்குப்‌ பயந்திருக்கும்படி கற்றுக்‌ 
கொள்ளும்பொருட்டு, 20. அவன்‌ லேவியராகிய 
ஆசாரியரிடத்திலிருக்கிற நியாயப்பிரமாண நூலைப்‌ பார்த்து, 


11 


தனக்காக ஒரு பிரதியை எழுதி, தன்னிடத்தில்‌ 
வைத்துக்கொண்டு, தன்‌ ஜீவனுள்ள நாளெல்லாம்‌ அதை 
வாசிக்கக்கடவன்‌; இப்படிச்‌ செய்வதினால்‌ தானும்‌ தன்‌ 
குமாரரும்‌ இஸ்ரவேலின்‌ நடுவே தங்கள்‌ ராஜ்யத்திலே நீடித்து 
வாழுவார்கள்‌. 


எங்களுக்கு இன்னும்‌ வெளிப்பாடு தேவை என்று நீங்கள்‌ 
நம்ப வேண்டுமா? 
தேவனுடையவார்ததை போதுமானது. 


சங்கீதம்‌ 119:89, கர்த்தாவே, உமது வசனம்‌ என்றென்றைக்கும்‌ 
வானங்களில்‌ நிலைத்திருக்கிறது. 


சங்கீதம்‌ 119:128, எல்லாவற்றைப்பற்றியும்‌ நீர்‌ அருளின 
எல்லாக்‌ கட்டளைகளும்‌ செம்மையென்று எண்ணி, சகல 


பொய்வழிகளையும்‌ வெறுக்கிறேன்‌. 


சங்கதம்‌ 119:137- 138, கர்த்தாவே, நீர்‌ நீதிபரர்‌ உமது 
நியாயத்தர்ப்புகள்‌ செம்மையானவைகள்‌. 

138. நீர்‌ கட்டளையிட்ட சாட்சிகள்‌ நீதியும்‌ மகா 
உண்மையுமானவைகள்‌. 


சங்கீதம்‌ 119:142, உம்முடைய நீதி நித்திய நீதி, உம்முடைய 
வேதம்‌ சத்தியம்‌. 


சங்கீதம்‌ 119:151, கர்த்தாவே, நீர்‌ சமீபமாயிருக்கிறீர்‌; உமது 
கற்பனைகளெல்லாம்‌ உண்மை. 


சங்கீதம்‌ 119:160, உம்முடைய வசனம்‌ சமூலமும்‌ சத்தியம்‌, 
உம்முடைய நீதி நியாயமெல்லாம்‌ நித்தியம்‌. 


12 


முடிவுரை: 


சங்கீதம்‌ 19:10-13, அவைகள்‌ பொன்னிலும்‌, மிகுந்த 
பசும்பொன்னிலும்‌ விரும்பப்படத்தக்கதும்‌, தேனிலும்‌ 
தேன்கூட்டிலிருந்து ஒழுகும்‌ தெளிதேனிலும்‌ 
மதுரமுள்ளதுமாம்‌ இருக்கிறது. 

11. அன்றியும்‌ அவைகளால்‌ உமது அடியேன்‌ 
எச்சரிக்கப்படுகிறேன்‌; அவைகளைக்‌ 
கைக்கொள்ளுகிறதினால்‌ மிகுந்த பலன்‌ உண்டு. 

12. தன்‌ பிழைகளை உணருகிறவன்‌ யார்‌? மறைவான 
குற்றங்களுக்கு என்னை நீங்கலாக்கும்‌. 

13. துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை 
விலக்கிக்காரும்‌, அவைகள்‌ என்னை ஆண்டுகொள்ள 
ஒட்டாதிரும்‌; அப்பொழுது நான்‌ உததமனாக, 
பெரும்பாதகத்துக்கு நீங்கலாயிருப்பேன்‌. 


1. விலை மதிப்பற்றது 


தேவனுடையவார்த்தையை வைதீதிருப்பது எல்லா 
விலைமதிப்பற்ற உலோகங்களையும்‌ விட மதிப்புமிக்கது. 


தேவனுடைய வார்த்தை ஒருவர்‌ தனது வாழ்க்கையில்‌ 
வைததிருக்கக்கூடிய மிகப்‌ பெரிய உடைமை. இது 
மகிழ்ச்சியின்‌ பாதைக்கு இட்டுச்‌ செல்வதால்‌ அது மிகவும்‌ 
மதிப்புமிக்கது. 


2. இன்பம்‌ 


தேன்‌ மற்றும்‌ தேன்கூட்டை விட இனிமையானது. 


13 


எதுவுமே இனிமையானது அல்ல, எதுவுமே 
மகிழ்சசிகரமானதல்ல, எதுவுமே வளமாக்குவது இல்லை, 
எதுவும்‌ தனிப்பட்ட முறையில்‌ அர்த்தமுள்ளதாக இல்லை. 
இது பூமியின்‌ இனிமையான காரியங்களை 
கொண்டுவருகிறது. 


தேவனுடைய வார்த்தையில்‌ செலவழித்த இன்பம்‌ மற்றும்‌ 
மகிழ்ச்சியான நேரம்‌ போன்ற நேரம்‌, வாழ்க்கையில்‌ இல்லை. 


வேதம்‌ மிகப்‌ பெரிய உடைமை மற்றும்‌ மிகப்பெரிய 
இன்பத்தின்‌ மூலமாகும்‌. 


3. பாதுகாப்பு 


மேலும்‌, அவர்களால்‌ உங்கள்‌ வேலைக்காரன்‌ 
எச்சரிக்கப்படுகிறான்‌. 

இது பாதுகாப்புக்கான ஆதாரமாகும்‌. சோதனையையும்‌ 
பாவத்தையும்‌ அறியாமையையும்‌ எதிர்கொள்ளும்போது, 
நமக்கு வார்த்தை தேவை. அது நம்மைப்‌ பாதுகாக்கிறது. நாம்‌ 
பாவம்‌ செய்யக்கூடாது என்பதற்காக அதில்‌ ஒளிநது 
கொள்கிறோம்‌. 


4. லாபம்‌ 
இது மிகப்‌ பெரிய இலாபத்தின்‌ மூலமாகும்‌, ஏனெனில்‌ அதன்‌ 
உண்மைகளைக்‌ கடைப்பிடிப்பதில்‌ பெரும்‌ வெகுமதி 
உள்ளது. உண்மையான வெகுமதி இங்கே இல்லை இப்போது 
இல்லை! 
வரவிருக்கும்‌ மகிமையைக்‌ கொண்டுவரும்‌ வேததீதிற்குக 
கீழ்ப்படிவதே உண்மையான வெகுமதி. இங்கே இப்பொழுது 


14 


நாம்‌ சேகரிக்கக்கூடியவற்றிற்காக வாழ்வதற்குப்‌ பதிலாக, 
நித்திய வெகுமதிக்காக வாழ்வதன்‌ பாக்கியத்தை நாம்‌ அறிந்து 
கொள்ள வேண்டும்‌. 


5. சுத்திகரிப்பு. 


வார்த்தை சுத்திகரிக்கும்‌. சங்கீதக்காரன்‌ இவற்றையெல்லாம்‌ 
கடந்து செல்லும்போது கூட அவர்‌ சொல்லுகிறார்‌ 
“அவனுடைய பிழைகளை யார்‌ புரிந்து கொள்ள முடியும்‌” 
என்று. 

உங்களை மாற்றகீகூடியதை ஏன்‌ மீறுகிறீர்கள்‌? 

உங்களை ஞானவனாக்குகிறதை விட்டு ஏன்‌ விலகுகிறீர்கள்‌? 


உங்கள்‌ இதயத்தை ஏன்‌ மகிழ்ச்சியுடன்‌ நிரப்ப மாட்டீர்கள்‌? 
உங்கள்‌ கண்களை வெளிச்சமாக்குவதை நீங்கள்‌ ஏன்‌ படிக்க 
மாட்டீர்கள்‌? 

இந்த வார்த்தையால்‌ உங்கள்‌ இதயத்தை என்‌ தூய்மைப்படுத்த 
மாட்டீர்கள்‌? 

விருப்பங்களை வழங்குபவர்களை நீங்கள்‌ ஏன்‌ அணுக 
வேண்டும்‌? 


இதுபோன்ற உண்மையை நீங்கள்‌ ஏன்‌ மீறுகிறீர்கள்‌? 


அதை நான்‌ எப்படி புரிந்து கொள்ள முடியும்‌? 
இந்த ஜெபத்துடன்‌ முடிப்போம்‌ 


வ/4 என்‌ கன்மலையும்‌ என்‌ மீட்பருமாகிய கர்த்தாவே, என்‌ 


வாயின்‌ வார்த்தைகளும்‌, என்‌ இருதயத்தின்‌ தியானமும்‌, உமது 
சமுகத்தில்‌ பிரீதியாயிருப்பதாக. 


15 


